“Missionaries & Corona” (TAMIL) 
“மிஷனரிகளும்‌ கரோனாவும்‌” 
இந்திய மிஷனரிகளுக்கு £. ஸ்டான்லி எழுதும்‌ கடிதம்‌, 16 ஏப்ரல்‌ 2020 





பிரிய மிஷனரி நண்பர்களே, 


தமது ஊழியக்காரரின்‌ சுகத்தை விரும்பும்‌ கர்த்தரது பெயரால்‌ அன்பின்‌ வாழ்த்துக்கள்‌! அவருக்கே 
மகிமை உண்டாகட்டும்‌ (சங்‌ 35:27)! 


தொய்வு நிறைந்துள்ள இந்நாட்களில்‌ தளர்ந்துள்ள உங்கள்‌ ஆவியை உயிர்ப்பிக்க உங்கள்‌ 
நிறுவனங்களின்‌ தலைவர்களிடமிருந்து அவ்வப்போது, கர்த்தர்‌ தரும்‌ வார்த்தையுடன்‌, கடிதங்கள்‌ 
வந்துகொண்டிருக்கின்றன என நம்புகிறேன்‌. மக்களைக்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தினால்‌ 
ஆசீர்வதிக்க நாட்டின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ தங்கிப்‌ பணியாற்றும்‌ ஏறத்தாழ 60,000 மிஷனரி 
களுக்கு இதனை ஒரு பொதுவான கடிதமாய்‌ எழுதுகிறேன்‌. ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்தை (81%), 
அதின்‌ நிறுவனராக, 33 ஆண்டுகள்‌ (1971-2003) தலைமை தாங்கி நடத்தும்‌ சிலாக்கியத்தையும்‌, 
இவற்றில்‌ 7 ஆண்டுகளைப்‌ பல்வேறு மாநிலப்‌ பணிக்களங்களில்‌ தங்கிச்‌ செலவழிக்கும்‌ பாக்‌ 
கியத்தையும்‌ பெற்ற நான்‌, உங்களுடன்‌ என்னை அடையாளப்படுத்திக்கொண்டு, உங்கள்‌ மனதை 
அரித்துக்கொண்டிருக்கும்‌ சில காரியங்களை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்‌. உங்களது தேசிய 
ஊழியர்‌ கூடுகைகளில்‌ செய்தியாளராக உங்களில்‌ பலரைச்‌ சந்தித்திருக்கிறேன்‌. 


(1) தனது உடல்‌ நலம்‌ குறித்துக்‌ கவலை கொள்ளாத நபர்‌ இவ்வுலகில்‌ இன்று எவருமில்லை. 
உடனடியாகவும்‌ அருகிலும்‌ மருத்துவ வசதி இல்லாத பகுதிகளில்‌ வாழும்‌ உங்களது அச்சங்கள்‌ 
மிகுதி. நாங்கள்‌ உங்களுக்காய்‌ ஜெபித்துக்கொண்டிருக்கிறோம்‌ என்பதை உறுதிப்படுத்துவதோடு, 
ஆரோக்கியத்திற்காகவும்‌ பாதுகாப்பிற்காகவும்‌ நமது தேவன்‌ தந்துள்ள வாக்குகளை உங்களுக்கு 
நினைப்பூட்டுகிறேன்‌ (சங்‌ 91:5,6; யாத்‌ 15:26; சங்‌ 103:3; ஏசா 53:4; லூக்‌ 4:38,39; யாக்‌ 5:14-16; 
சங்‌ 41:1,3). உங்களுக்காகவும்‌ உங்கள்‌ குடும்பத்தினருக்காகவும்‌ இவ்வசனங்களை அடிக்கடி 
வாசித்துக்கொள்ளுங்கள்‌. சவால்‌ நிறைந்த இந்நாட்களில்‌ உங்கள்‌ விசுவாசம்‌ உறுதியாய்க்‌ கட்‌ 
டப்படும்‌ (ரோ 1௦:17). நீங்கள்‌ தேவனது கரத்தில்‌ இருக்கிறீர்கள்‌; அவரது அறிவின்றி, அவரது 
அனுமதியின்றி, உங்களுக்கு ஒன்றுமே நேராது (யோ 10:28,29). 


(2) உங்களது பொருளாதாரத்‌ தேவைகள்‌ குறித்து உங்களுக்கு நிறைய கேள்விகள்‌ இருக்கும்‌. 
நமது மிஷனரி நிறுவனங்களுக்கு வரும்‌ காணிக்கைகள்‌ பெருமளவில்‌ குறைந்துவிட்டன என்பது 
எவருமறிந்தது. தடையில்லாமல்‌ காணிக்கை வந்துகொண்டிருந்த காலத்திலும்‌ அநேக இயக்‌ 
கங்களுக்கு கைக்கும்‌ வாய்க்கும்‌ என்றுதானிருந்தது. உங்களது ஏப்ரல்‌ மாதச்‌ சம்பளம்‌ குறித்த 
நிச்சயமின்மை புரிந்துகொள்ளக்கூடியதுதான்‌. மே 3 வரை தேசிய ஊரடங்கை நீட்டியது எதிர்பார்ப்‌ 
புகளை இன்னும்‌ மட்டந்தட்டியுள்ளது. மாரிகாலத்திற்கென்று கணிசமான சேமிப்பு எல்லா நிறு 
வனங்களிலும்‌ இருக்கிறதென்று சொல்லமுடியாது. உங்களை அழைத்தவர்‌ தேவனே என்றும்‌, 
நிறுவனமானது அவரைச்‌ சேவிக்க உங்களுக்குதவும்‌ சாதனம்‌ மட்டுமே என்றும்‌ உங்களுக்கு 
நினைவுபடுத்த விரும்புகிறேன்‌. தேவன்தான்‌ ஊற்றும்‌ காரணமுமானவர்‌. மந்தையைப்‌ போஷிக்க 
வேண்டியது மேய்ப்பனின்‌ பொறுப்பு. படைவீரரைக்‌ கவனித்துக்கொள்ளவேண்டியது தளபதியின்‌ 
பொறுப்பு. பிள்ளைகளின்‌ தேவைகளைச்‌ சந்திப்பது தந்தையின்‌ பொறுப்பு. சொல்லப்போனால்‌, 
கர்த்தரது ஜெபமே ஒரு மிஷனரி ஜெபம்தான்‌. அதிலுள்ள ஏழு வேண்டல்களில்‌ நடுவில்‌ உள்ளது 
“அனுதின ஆகாரம்‌”பற்றியதே (மத்‌ 6:9-13). நமது உடலுக்கடுத்த தேவைகள்‌ குறித்த இறை 
வாக்குகளை இங்கும்‌ நாம்‌ நினைவுபடுத்திக்கொள்வோம்‌ (மத்‌ 6:25-34, 1 தீமோ 5:18; சங்‌ 
33:18,19; 37:18,19,25; ஏசா 33:16). நிலைமை எவ்வளவு மோசம்‌ என்பதை நன்கறிந்த 
மிஷனரிப்பணி ஆதரவாளர்கள்‌ இக்கட்டான இச்சூழலில்‌ தங்களால்‌ முடிந்த அளவு நிறு 
வனங்களுக்கு உதவி வருகின்றனர்‌. “மிஷனரி ஆதரவாளர்களுக்கு ...” என்று ஏப்ரல்‌ 7 அன்று நான்‌ 
எழுதிய கடிதம்‌ (Online Letter 124, www. StanleyOnBible.com) தங்களது காணிக்கைகளை 

ல்‌ 


ந்‌ 


அதிகரிக்கும்படி அநேகரைத்‌ தட்டியெழுப்பியுள்ளது. 40 ஆண்டுகள்‌ பாலைநிலத்தில்‌ தமது 
மக்களைப்‌ பராமரித்த தேவன்‌ மாறாதவராயிருக்கிறார்‌. 


(3) பள்ளிகளிலும்‌ கல்லூரிகளிலுமுள்ள பிள்ளைகளது பெற்றோரின்‌ மனப்பாரம்‌ அதிகம்‌. 
போக்குவரத்துக்‌ கட்டுப்பாட்டினால்‌ சிலரது பிள்ளைகள்‌ விடுதிப்பள்ளிகளிலிருந்து தங்கள்‌ 
இல்லங்களுக்கு இன்னும்‌ வரமுடியவில்லை. விடுமுறையில்‌ பிள்ளைகள்‌ உங்கள்‌ களங்களுக்கு 
வரும்‌ நாளை எவ்வளவாய்‌ எதிர்பார்த்து இருந்திருப்பீர்கள்‌! உங்கள்‌ வேதனை புரிகிறது. 
இறையரசிற்காய்‌ நீங்கள்‌ செய்யும்‌ எல்லாத்‌ தியாகங்களுக்கும்‌ தேவன்‌ பலன்‌ தராது விடமாட்டார்‌. 
NEET மற்றும்‌ பல போட்டித்‌ தேர்வுகளுக்குப்‌ பிள்ளைகள்‌ ஆயத்தப்பட உங்களில்‌ பலரும்‌ எதிர்நோக்கி 
இருந்திருப்பீர்கள்‌! எல்லாம்‌ அப்படியே நின்றுவிட்டது. உங்கள்‌ மகள்களின்‌ பிரசவங்களுக்கு 
ஒருவேளை உங்களில்‌ சிலர்‌ உதவப்‌ போகமுடியாதிருக்கலாம்‌. மிஷனரிகளின்‌ பிள்ளைகளது 
இவ்விதப்‌ பிரச்னைகள்‌ ஏராளம்‌. தனது மிஷனரித்‌ தந்தையாகிய ஆபிரகாமின்‌ பொருட்டு ஈசாக்‌ 
கைத்‌ தேவன்‌ எவ்விதம்‌ ஆசீர்வதித்தார்‌ என்பதை மட்டுமே என்னால்‌ நினைத்துப்பார்க்க முடிகிறது 
(ஆதி 12:1; 25:11; 26:12,13). அவரது பெயருக்காய்‌ நீங்கள்‌ காண்பித்த (காண்பிக்கிற) அன்பின்‌ 
உழைப்பை மறந்துவிடுகிறதற்குத்‌ தேவன்‌ நீதியற்றவர்‌ அல்லவே (எபி 6:10). 


(4) உங்களது களங்களிலுள்ள புதிய விசுவாசிகள்‌ மற்றும்‌ சபைகளைக்‌ குறித்ததே உங்களது 
அடுத்த கவலை. அவர்களைக்‌ கிரமமாய்ச்‌ சந்திக்கவும்‌, ஆராதனை மற்றும்‌ போதனைக்காய்‌ 
அவர்களைக்‌ கூட்டவும்‌ இப்பொழுது உங்களுக்கு முடியாதிருக்கிறது. இவர்களில்‌ பலர்‌ 
படிப்பறிவில்லாதோர்‌; தாங்களே தியானித்துக்கொள்ள இவர்களது மொழிகளில்‌ வேதாகமங்களும்‌ 
கிடையாது. வாரந்தோறும்‌ நீங்கள்‌ கொடுப்பதே இவர்களுக்கு ஆன்மீக ஆகாரம்‌. ஓர்‌ ஆத்துமாவை 
இறையரசிற்குள்‌ பெற்றெடுக்க நீங்கள்‌ படுகின்ற பிரசவ வேதனையை நானறிவேன்‌. இந்தப்‌ 
பாரத்தையே 2 கொரிந்தியர்‌ 11:28,29இல்‌ மிஷனரி பவுல்‌ பகிர்ந்துகொள்கிறார்‌: “இப்பிரச்னைகள்‌ 
தவிர, எல்லாத்‌ திருச்சபைகளையும்‌ குறித்த கவலை என்னை நாள்தோறும்‌ நெருக்குகிறது. யாராவது 
வலுவற்றிருந்தால்‌ நானும்‌ அவனைப்போல்‌ ஆவதில்லையா? யாராவது பாவத்தில்‌ விழ நேர்ந்தால்‌ 
என்‌ உள்ளம்‌ கொதிப்பதில்லையா?” ஆடுகளுடன்‌ மிஷனரி-மேய்ப்பர்கள்‌ இல்லாத வேளைகளில்‌ 
தான்‌ குதறிக்கிழிக்கும்‌ ஓநாய்கள்‌ புகுந்து விளையாடும்‌. இவ்விதச்‌ சமயங்களில்தான்‌ களைகளை 
நமது நிலங்களில்‌ விதைப்பதில்‌ சத்துரு தீவிரம்‌ காட்டுகிறான்‌. வேறொன்றும்‌ செய்யமுடியாத 
இச்சூழலில்‌ நாம்‌ நமது விசுவாசிகளைத்‌ “தேவனுக்கும்‌ அவர்களைக்‌ கட்டியெழுப்ப வல்லமையுள்ள 
அவரது கிருபையுள்ள வசனத்திற்கும்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌,” அவ்வளவுதான்‌ (அப்‌ 20:29,32). 
இயேசுவிடம்‌ நமது மூலம்‌ வருவோருக்காய்‌ அவர்‌ ஏற்கனவே ஜெபித்துள்ளதை நினைவிற்‌ 
கொள்வோம்‌ (யோ 17:20). 


(5) உங்களது வயதான பெற்றோரைப்பற்றிய நினைவு உங்கள்‌ இதயத்தைப்‌ பிழிகிறது. கரோனா 
நச்சுக்கிருமியினால்‌ மூத்த குடிமக்கள்‌ எளிதில்‌ தாக்கப்படுகின்றனர்‌ என்பது எவ்வளவு வேதனை! 
ஏதாவது நேர்ந்துவிட்டால்‌, கட்டுப்பாடுகள்‌ நிறைந்துள்ள இந்நாட்களில்‌ நீங்கள்‌ அங்கு 
பயணிக்கமுடியுமா என்ற கேள்வியும்‌ உங்களை வாட்டுகிறது. ஒருவேளை உங்களில்‌ சிலர்‌ 
இச்சோகநிலை வழியே சென்றுவிட்டீர்கள்‌. மத்தேயு 19:27-29இலுள்ள இயேசுவானவரின்‌ வார்த்தை 
களைவிட வேறு என்ன சொல்லி நான்‌ உங்களைத்‌ தேற்றமுடியும்‌? ஐரோப்பாவிலும்‌, 
அமெரிக்காவிலுமிருந்து நமது நாட்டுக்கு வந்து, தாயகமே திரும்பாத பல மிஷனரிகளின்‌ தியாகச்‌ 
சேவைகளினாலேயே நமது மூதாதையர்‌ பலர்‌ கிறிஸ்துவிடம்‌ வந்தனர்‌. நமது குடும்பத்தினருடன்‌ 
கைபேசி மூலமாவது தொடர்புகொள்ளும்‌ வசதி இன்று நமக்கிருப்பதற்காய்த்‌ தேவனைத்‌ துதிப்போம்‌. 
தூரம்‌ என்பது நமது தேவனுக்குப்‌ பொருட்டல்லவே (எரே 23:23). 

(6) நமது ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு இந்நாட்களைப்‌ பயன்படுத்திக்கொள்வோம்‌. விறுவிறுப்பாய்ப்‌ 
பணியாற்றி வந்த நாட்களில்‌ தேவனது பிரசன்னத்தில்‌ அமர்ந்து அவரது வசனத்துடன்‌ 
அவசரப்படாது நேரம்‌ செலவழிக்க நமக்கு முடியாமற்போயிற்று. சிறையில்‌ அடைக்கப்பட்டிருந்த 
போது வாசிப்பதிலும்‌ எழுதுவதிலும்‌ மிஷனரி பவுல்‌ தீவிரக்‌ கவனம்‌ செலுத்தினார்‌ (2 தீமோ 4:13; 

ட. 


ட 
பிலி 1:1,7,12-14). தூசி படிந்துள்ள நமது பாதங்கள்‌ கழுவப்படவேண்டுமே (யோ 13:8-10). 
தற்பரிசோதனை மேற்கொள்வது பெரும்‌ பயனளிக்கும்‌ (சங்‌ 139:23,24). இப்பயிற்சி 
தேவையில்லாத நிலைக்கு நாம்‌ யாரும்‌ வளர்ந்துவிடவில்லை (நீதி 20:9, 1 யோ 1:8). மிஷனரிகள்‌ 
நடுவில்‌ உறவுப்பிரச்னைகள்‌ மலிவு. கசப்பையும்‌ வைராக்கியத்தையும்‌ பேணிவைப்பது நமக்குத்‌ 
தான்‌ பாதகம்‌ (கலா 5:14,15). நமது பாவங்களைத்‌ தேவன்‌ ஆழ்கடலில்‌ அமிழ்த்திவிட்டதுபோல்‌ 
கடந்தகால மனத்தாங்கல்களைப்‌ புதைத்துவிட இது பொன்னான வாய்ப்பு (மீகா 7:19). 
புறங்கூறுதலையும்‌ அவதூறுபண்ணுதலையும்‌ விட்டொழியுங்கள்‌ (எண்‌ 12, ஆதி 9:20-25, 2 சாமு 
1:17-20). நமது எதிரிகள்‌ பிரிந்திராத இந்தியா போன்றதொரு நாட்டில்‌ நாம்‌ பிரிந்திருப்பது கூடவே 
கூடாது (மத்‌ 12:26). நம்மை எதிர்த்துத்‌ துன்புறுத்தவேண்டும்‌ என்ற ஒரே காரணத்திற்காய்ப்‌ பரம 
எதிரிகளாகிய பிலாத்துவும்‌ ஏரோதும்‌ நண்பர்களாகிவிடுகின்றனரே (லூக்‌ 23:12)! உங்கள்‌ 
நிறுவனத்திலுள்ள மிஷனரிகள்‌ மற்றும்‌ பிற இயக்கங்களில்‌ உங்களுக்குத்‌ தெரிந்தவர்கள்‌ 
ஒவ்வொருவராய்க்‌ கைபேசியில்‌ அழைத்து நலம்‌ விசாரியுங்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ நாம்‌ தேவை. 
“Fruits of the Spirit Prayer” என்ற ஜெபத்தைப்‌ பயன்படுத்துங்கள்‌ (Online Letter 123, April 6). 
நிர்வாகத்திற்கு எதிரான எல்லாக்‌ கசப்பையும்‌ அகற்றுங்கள்‌. உங்களுக்கு ஏதாவது அநீதி 
இழைக்கப்பட்டிருந்தால்‌ அதனைத்‌ தேவனது கரத்தில்‌ விட்டுவிடுங்கள்‌ (1 பேது 2:23). உங்கள்‌ 
தலைவர்களுக்காய்‌ ஜெபியுங்கள்‌. அவர்களுக்கும்‌ பிரச்னைகளும்‌ குறைபாடுகளும்‌ இல்லாம 
லில்லை. தேவ சமாதானம்‌ நமது இதயங்களை “ஆளட்டும்‌ “(கொலோ 3:15). 


(7) இறுதியாக, ஓய்வுபெற்ற மிஷனரிகளுக்குச்‌ சில வார்த்தைகள்‌. பணியில்‌ மும்முரமாய்‌ 
ஈடுபட்டுக்கொண்டிருக்கும்‌ வாலிபர்‌, நங்கையர்‌, நடுவயதினரைவிட உங்களுக்கு இந்நாட்கள்‌ 
மிகவும்‌ கடினமானவை. மாதாந்திர வருவாயில்‌ ஏற்கனவே எவ்வளவோ குறைந்துள்ள நிலையில்‌ 
இருக்கிறீர்கள்‌. நிலைமையை முதிர்வயதுப்‌ பிரச்னைகள்‌ இன்னும்‌ மோசமாக்குகின்றன. மூத்த 
குடிமக்களுக்குக்‌ கரோனா தொற்றுநோய்‌ எளிதில்‌ பரவும்‌ என்பது திடுக்கிடச்‌ செய்கிறது. 
நாமனைவரும்‌, உங்களில்‌ ஒருவனாக 74 வயதுள்ள நானும்‌, சங்கீதம்‌ 71:17,18ஐ நமது அனுதின 
ஜெபமாக்குவோம்‌: “தேவனே, எனது சிறுவயது முதல்‌ எனக்குப்‌ போதித்துவந்தீர்‌; இதுவரை உமது 
அதிசயங்களை அறிவித்துவந்தேன்‌; இப்பொழுதும்‌ தேவனே, இத்தலைமுறைக்கு உமது 
வல்லமையையும்‌, இனிவரும்‌ யாவருக்கும்‌ உமது பேராற்றலையும்‌ நான்‌ அறிவிக்கும்வரை, 
முதிர்வயதும்‌ நரைமுடியுள்ளவனாகும்வரை என்னைக்‌ கைவிடாதேயும்‌!” 


நாட்டளவில்‌ அல்லது உலகளவில்‌ ஏற்படும்‌ பேரழிவுகளை அடுத்து எத்தனையோ எழுப்புதல்கள்‌ 
உருவாகியுள்ளன என்பது சரித்திரச்‌ சான்று. வெட்டுக்கிளிகளால்‌ ஏற்பட்ட அழிவிலிருந்து மீளூுவதை 
வாக்குப்பண்ணியதை அடுத்து, பெருத்த ஆத்தும அறுவடைக்கு அனுகூலமாகத்‌ தமது ஆவியான 
வரை ஊற்றுவதாகத்‌ தேவன்‌ உறுதியளித்துள்ளார்‌ (யோவேல்‌ 2:25,28,29,32அ). நாட்டின்‌ நலம்‌ 
நம்மைத்‌ தாழ்த்துவதில்தான்‌ துவங்குகிறது (2 நாளா 7:14). “என்‌ மக்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தினால்‌ ...” 
என்ற எனது செய்திக்கட்டுரையை வாசியுங்கள்‌ (Online Letter 125, Apr| 16). ஒளிமயமான எதிர்காலம்‌ 

திருவாக்குகளைப்‌ போன்றதே! பத்திரமாயிருங்கள்‌! பயன்பட்டுக்கொண்டேயிருங்கள்‌! 

உங்கள்‌ நண்பன்‌, 
R. ஸ்டான்லி 


(உங்கள்‌ நிறுவனத்திலும்‌ பிற நிறுவனங்களிலுமுள்ள மிஷனரிகளுக்கு இக்கடிதத்தை 
அனுப்பிவைக்கக்‌ கேட்கிறேன்‌. நீங்கள்‌ மிஷனரிப்பணி ஆதரவாளர்‌ என்ற நிலையிலிருந்தால்‌ 
உங்களுக்குத்‌ தெரிந்த மிஷனரிகள்‌ அனைவருக்கும்‌ இதனை அனுப்பிவையுங்கள்‌. தன்றி.) 


